GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


TAMIL 


NMFD 


R 


! 


LLLL 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


WIT 


ia 


RUTHA 


ALONET 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 42] 


CHENNAI, WEDNESDAY ,NOVEMBER 5 , 2014 

Aippasi 19 , Jaya , Thiruvalluvar Aandu - 2045 


Part VI— Section 3 ( b ) 
Notifications issued by Quasi -Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


Erection of 


General Construction Circle , Coimbatore – 

Transmission Lines 


76 - 77 


DTP _ VI- 3 (b ) (42) 


[75 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


GENERAL CONSTRUCTION CIRCLE, COIMBATORE 


Erection of Transmission Lines 


(Lr. No. SE /GCC /CBE /AEE /Moni/F.Gazette/D .285/14 ) 


No. VI- 3(b )/ 29 /2014 . 


TANTRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power so as to meet 
out additional demands . The work will be taken up shortly : 


Sl. 
No . 


Details of EHT Line/Sub- Station 


Authority 


Route Length 


Name of the Villages Passing 

through 


(2) 


(5 ) 


A 


SUB -STATION ASSOCIATED LINES : 


Kurukathi 230 / 110 KV SS 


Erection of 110 KV DC line 
on DC towers with Panther 
conductor for making LILO of 
Erode - Pugalur 110 KV SC 
line (Section between 
Nadupalayam 110 KV SS & 
Kodumudi 110 KV SS ) for 
Kurukathi 230 /110 KV SS 


(Per ) FB 
TANTRANSCO 
Proceedings 

No. 53, 
dt. 16- 08- 2013 


26 .45 
Km 


Otthakadai, Echipalayam , 
Perasukottampalayam , 
Nallasellipalayam , Anjur, 
Nadupalayam , Tottipalayam 
Malaivalayapalayam , 
Vaikkalmettupudhur , 
Etttukkattuvalasu , 
Valliarachal, 
V .Vadukupalayam and 
Ramanathapuram in Tiruppur 
District. 


Erection of 110 KV SC line 
on DC towers with Panther 
conductor for making LILO of 
the existing 110 KV Ingur - 
Ponnapuram feeder - Il to 
Kurukathi 230 / 110 KV SS 


(Per ) FB 
TANTRANSCO 
Proceedings 

No . 53, 
dt.16- 08 - 2013 


17 .14 
Km 


Alambadi, Pappini, 
Veeracholapuram , 
Rasathavalasu and 
Valliarachal in Tiruppur 
District. 


B 


IMPROVEMENT LINES : 
Strengthening of existing 
Leopard conductor by Panther 
conductor in 110 KV DC line 
of Kinathukadavu 110 KV SS 


(Per) CH 
TANTRANSCO 
Proceeedings 

No. 95 , 
dt. 20- 06- 2014 


3. 124 
Km 


Kinathukadavu and 
Kondampatti in Coimbatore 
District. 


Any person interested may make representation on the above schemes within 2 months from the date of issue of this 
publication to the undersigned as per the Electricity Act 2003 . 


Coimbatore , 
28th October 2014 . 


Er. K . PALANIAPPAN , 

Superintending Engineer, 
General Construction Circle . 


Nov . 5 , 2014] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


77 


தமிழ்நாடு மின்தொடரமைப்பு கழகம் லிமிடெட் 
பொதுக் கட்டுமான வட்டம் , கோயம்புத்தூர் . 


அறிவிக்கை 

(Lr. No. SE /GCC /CBE / AEE /Moni/F .Gazette / D . 285 / 14 ) 
கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின்தொடரமைப்பு கழகம் லிமிடெட் கீழ்க்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது : 


வ . | 


உயர் அழுத்த மின்பாதை / 
துணை மின்நிலைய விவரம் 


மின்வாரிய 
ஆணை எண் . 


தூரம் 


மின்பாதை செல்லும் ஊர் 


எண் 


( 2 ) 


( 3) 


அ . 


துணை மின்நிலையங்களைச் சார்ந்த 
மின்பாதைகள் 


1 


குருக்கத்தி 230/ 110 கி . வோ . 
துணை மின்நிலையம் 


26 . 45 கி . மீ . 


(Per ) FB 
TANTRANSCO 
Proceedings 

No . 53 , 
dt. 16- 08- 2013 


110 கி . வோ . ஒரு சுற்று ஈரோடு - புகழூர் 
மின்னூட்டியிலிருந்து (நடுப்பாளையம் 
110 கி . வோ . துணை மின்நிலையம் & 
கொடுமுடி 110 கி . வோ . துணை 
மின்நிலையம் இடையே ) 
உத்தேசிக்கப்பட்டுள்ள குருக்கத்தி 
230/ 110 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு இரு சுற்று 
மின்கோபுரத்தில் பான்தர் மின்கடத்தி 
மூலம் உள்வெளி உயர் அழுத்த 
மின்பாதை அமைத்தல் . 


ஒத்தக்கடை , 
இச்சிபாளையம் , 
பெருசுகோட்டம்பாளையம் , 
நலசெல்லிபாளையம் , 
அஞ்சூர் , நடுப்பாளையம் , 
தொட்டிபாளையம் , 
மலைவளையபாளையம் , 
வாய்க்கால் மேட்டுபுதூர் , 
எட்டுக்காட்டுவலசு , 
வள்ளியெரச்சல் , 
வி .வடக்குபாளையம் மற்றும் 
ராமநாதபுரம் கிராமங்கள் , 
திருப்பூர் மாவட்டம் . 


110 கி . வோ . ஈங்கூர் - பொன்னாபுரம் 
மின்னூட்டி || யிலிருந்து 
உத்தேசிக்கப்பட்டுள்ள குருக்கத்தி 
230/ 110 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு இரு சுற்று 
மின்கோபுரத்தில் பான்தர் மின்கடத்தி 
மூலம் ஒரு சுற்று மின்பாதை அமைத்தல் . 


( Per ) FB 
TANTRANSCO 
Proceedings 

No . 53 , 
dt. 16- 08- 2013. 


17 . 14 கி . மீ . 


ஆலம்பாடி , பாப்பினி, 
வீரசோழபுரம் , ராசத்தவலசு 
மற்றும் வள்ளியெரச்சல் 
கிராமங்கள் , திருப்பூர் 
மாவட்டம் . 


மேம்படுத்தப்படவுள்ள மின்பாதைகள் 
கிணத்துக்கடவு 110 கி . வோ . துணை 
மின்நிலையத்தின் 110 கி . வோ . இருசுற்று 
மின்பாதையில் உள்ள லெப்பர்டு 
மின் கடத்தியை பான்தர் மின் கடத்தியாக 
மாற்றுதல் . 


( Per) CH 
TANTRANSCO 
Proceedings 

No . 95 
dt .20- 06- 2014. 


3 . 124 கி . மீ . 


கிணத்துக்கடவு மற்றும் 
கொண்டம்பட்டி , 
கோயம்புத்தூர் மாவட்டம் . 


மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட 
நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் 2003 - ன்படி முறையீடு செய்யலாம் . 


கோயம்புத்தூர் , 
2014 அக்டோபர் 28 . 


ER . K . PALANIAPPAN , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


